இதன் விலை பை 6. ) 

( மூன்றாம் பாகம் , 
கடவுள் துணை . 
சென்னை லோகோபகாரி பத்திரிகையிலிருந்து 
எடுக்கப்பட்ட இல்லறத்தில் புருஷாள் பெண் 
மணிகள் யாவரும் வாசித்து தெரிந்து 

நடந்துக்கொள்ளக்கூடிய 
நீதிமொழிக் கதைகள் . 


( விசாலாக்ஷி அம்மாள் , சப் எடிட்டர் . ) 


2 


( 90 ) எத்தனை பிரயத்னம் செய்தாலும் முத்தன து அருளன்றி காரி 
யம் முடியாது . சிவானுக்கிரகம் அதியவசியம் . சிவகிருபையில்லாமல் 
எந்த கருமமும் இனி தாய் முடியாது . ஆதலின் எப்போதும் சிவ சிவ 
என்று தியானஞ்செய்யக்கடவோம் . 

( 91 ) அன்னதானம் : - இந்நகர் ஹைகோர்ட் வக்கீல் மிஸ்டர் 
V. கிருஷ்ணசாமி ஐயர் தம்முடைய பெண்ணின் கலியாணத்தையொட்டி 
1000 எழைகளுக்கு இந்தவாரத்தில் அன்ன தானஞ்செய்தார் . 

( வா . ப . 14-7-05 .) 

) 
( 92 ) இந்த துர்க்குணத்தால் அநேகர் செய்யத்தகாத செய்கைகளைச் 
செய்கிறார்கள் . பொருமையுள்ளவர் பொய்சொல்லவும் கொலைபுரியவும் 
திருடவும் அஞ்சுவார் , சிறுகுழந்தையைக்கண்டால் வைகிறது பெரியோர் 
களைக்கண்டால் பரிசிக்கிறது , சிலரை ஏசுகிறது , ஓயாமல் கத்துகிறது , 
வழங்கத் தகாத சொற்களால் வசனிக்கிறது , தனக்குச் சொந்தமில்லாத 
சாமான்களை மெள்ளயாருக்கும் தெரியாமல் கொண்டுபோகிறது அற்ப 
விஷயத்துக்கும் சண்டைக்கு ஆயத்தப்படுகிறது இவை முதலியன பொறா 
மைக்காரர்களின் தொழில். 

( 93) " புலி பசித்தாலும் புல்லைத் தின்னாது " என்னும் பழமொழி 
போல் யோக்கியர்கள் எத்தனை பணம் கொடுப்பதாய்க்கூறினாலும் பொய் 
சொல்லமாட்டார்கள் அவர்களுடைய மனதைப்பிரர் கெடுக்கமுடியாது . 
எத்தனை தரித்திரத்தை யனுபவித்தாலும் துஷ்கிருத்யத்தில் பிரவேசி 

( வா . ப . 10-3-05 . ) 
( 94 ) அறியாமை , அகம்பாவம் , அபிமானம் , அசூசை , ஆசை ஆகிய 
ஐந்து விரோதிகள் நமக்குண்டு இவர்களை நம்மிடம் வரவொட்டாமல் 
துரத்தினால் ஆத்ம ஞானத்தை அடையலாம் . அறிமையானது இன் 
னது நித்யம் , இன்னது அநித்யம் என்றும் , இன்னது பிரயோஜனம் , 
இன்னது அப்பிரயோஜனமென்றும் தெரிந்து கொள்ளா திருப்பது அகம் 


யார் . 


UC 


81 


பாவம் என்பது எல்லாம் தான் செய்வதாயெண்ணி கர்வமடைவது ஈசு 
வானை மறப்பது . அபிமானம் என்பது பெண் ஜாதி , பிள்ளை , பண்டம் 
முதலியவற்றில் பிரீதிவைப்பது . அசூசையென்பது பிரருடையபெருமை 
பொருள் , கீர்த்தி இவற்றைக் கண்டு வெறுப்படைவது ஆசையென்பது 
பிராணனைக்காப்பாற்ற வேண்டுமென்றும் இவ்வுலகில் வெகுநாள் வாழ 
வேண்டுமென்றும் விரும்புவது மேற்கூறிய ஐந்து விரோதிகளையும் ஜெயிப் 
பவனே ஆத்ம விசாரணை செய்ய யோக்யனாவான் . ( வா . ப . 14-7-05 . ) 

( 95 ) பாம்பும் அதன் சட்டையும் வேறாயிருப்பதால் பாம்பு சட்டை 
போயிற்றே யென்ற வியசன மடைகிறதில்லை . அது போல் நாம் தேகம் 
போயிற்றே யென்று கவலைப்படாமலிருக்க வேண்டும் . 

( 96 ) " எ மனென்னும் கள்ளன் " ஒன்பதுவாயலுடைய நமது சரீர 
மாகிய கோட்டைக்குட்புகுந்து நடுவிலிருக்கும் விலை மதிக்கத்தகாத 
ஜீவன் என்னும் இரத்தினத்தை திருடுவதற்காக நாட்களை யெண்ணிக் 
கொண்டு சுற்றிவருகிறான் . ஆதவின் நாம் பகவந்நாமத்தைச் சொல்லி 
ஜாக்கிறதைப்படவேண்டுமென்று ஓர் பெரியவர் கூறுகிறார் . 

( வா . ப . 14-10-04 . ) 
( 97 ) ஆகாயத்திலிருக்கும் ஒரு சந்திரன் தடாகத்திலும் கூபத்திலும் 
பல சந்திரன்கள் போல்தோன்றுகிறது . இம்மாதிரியே ஒருபொருளாகிய 
ஆத்மா பல சரீரங்களிலும் பல ஜீவன்களாகத் தோன்றுகிறது . 

( வா , ப . 31-10-06 . ) 

25 
20 ( 98 ) “ முயற்சி திருவினையாக்கும் " பிரயத்னம் செய்வது பெரியோர் 
களின் இயற்கை . எவ்வித பிரயத்னம் செய்யத்தக்கது ? தனக்கும் பிர 
ருக்கும் நன்மையைப் பயக்கத்தக்க பிரயத்னமே செய்யவேண்டிய 
முயற்சி 
யாகும் . ஒவ்வொரு நாளும் ஈசுவானை தியானஞ்செய்து நல்ல அறிவும் 
ஞானமும் உண்டாகும்படி கோரவேண்டும் . 

( வா . ப . 10-3-05 .) 
( 99 ) " ஆனை வாயில் போன கரும்பு திரும்பிவருமா என்று ஓர் பழ 
மொழியுண்டு . அதுபோல் மிகுந்த தீக்குணம் உண்டானால் முன்னிருந்த 
சொற்ப நற்குணங்கூட மறுபடி உண்டாகிறதில்லை . 

ஒரு குடம் பாலில் 
ஒரு துளி ஜலம் விழுந்தால் அந்தத் துளி பாலின் குணத்தைப் பற்றுகிறது . 
ஒருகுடம் ஜலத்தில் ஒரு துளி பால் விழுந்தால் அந்தத் துளி ஜலத்தின் 
தன்மையை அடைகிறது . இதுவ 
இது வஸ்துக்களுக்குள்ள ஸ்வபாவம் . 

இத 
னாலன்றோ " சேரிடமறிந்து சேர் " என்று ஒளவை கூறி யிருக்கிறார் . 

( வா . ப . 10-3-05 .) 
( 100 ) " விதியின் பயனறிதல் அவரவர்களுக்குள்ள ஆயிசும் , தொழி 
லும் இலட்சுமிகடாட்சமும் , வித்தையும் , செல்வமும் , உருவமும் , மாண 
மும் இந்த ஏழும் பிரம்மதேவனானவர் சிவகடாட்சத்தினாலேகெற்பத்தில் 
நிட்சயிப்பார் . 

( 101 ) " அகத்தின ழகு முகத்தில் தெரியும் அதாவது ஒருவருடைய 
குணத்தை அறியவேண்டுமாயின் அவருடைய முகத்தைப் பார்த்தாலே 


tSL 


UG 


19 


தெரியவரும் . முகம் பிரகாசமாயிருந்தால் வருதயத்தில் கவலையில்லை 
யென் றூகிக்கலாம் . முகம் சுளித்திருந்தால் உள்ளே கோபம் பொங்குகிற 
தென் றுணருகிறோம் . முகம் பிரகாசம் குன்றி களையேயில்லாதிருப்பின் 
எதோகஷ்டம் நேர்ந்ததென்றும் அதனால் ஹிருதயத்தை வியஸனம் வியா 
பித்துக் கொண்டிருக்கிறதென்றும் அறிவோம் . இப்படியே முகத்தைப் 
பார்த்தாலேயே அகத்தின் இலக்ஷணம் தெரிந்து விடும் . இப்படியே 
ஞானிகள் , யோகிகள் , பெரியோர் இவர்களின் மகிமை அவர்களைப்பார்த் 
தாலே அறிந்துக்கொள்ளலாம் . 

( வா . ப . 18-8-05 .) 
( விவரம் நெ . 83 ஐ வாசித்தால் தெரியவரும் .) 
(102 ) " சிவராஜனே தவராஜன் சிவமூர்த்தியை தியானிப்போர் 
ஸதா ஸந்தோஷசித்தர்களாயிருப்பார் . சர்வமங்களங்களையும் அளிக்க 
வல்ல பரமேசுவரன் தமது பக்தர்களிடம் பரம பிரீதியாயிருக்கிறார் . 
கொடிய ராக்ஷஸனாகிய இராவணனிடம் கூட ஈசுவரன் அவன் செய்த 
தோத்திரத்துக்காக அகமகிழ்ந்து கிருபைபா ராட்டினார் . அபராதத்தை 
க்ஷமித்து அருள்புரியும் கருணாநிதியான சர்வேசுவானை ஸதா ஸ்தோத் 
திரம் செய்யக்கடவோம் . 

( வா . ப . 28-7-05 .) 
(103 ) அகண்டாகாரமாகிய பிரம்மம் இன்ன தென்றுயாராலும் அறி 
யப்படாதது . பிரம்மத்தின் லக்ஷணத்தைச் சொல்லயாபால் சாத்யமாகும் 
முதலாவது மனுஷன் தன்னுடைய நிஜரூபத்தை யறிந்தால் ஆனந்த மய 
னாவான் அதை அறிவது எளிதல்ல . அநேக சாஸ்திரங்களைக் கற்றும் 
பல பெரியோர்களிடம் சந்தேகங்களைக் கேட்டுத் 

சந்தேகங்களைக் கேட்டுத் தெளிவடைந்து ஞான 
த்தை யடைய வேண்டும் . தீபத்தின் உதவியின்றி இருளிற்செல்வது அபாய 
கரம் போல் குருவின் உதவியன்றி ஆத்மஞான மடைய முயல்வது அவி 
வேகம் . 

( வா . ப . 28-7-05 . ) 
( 104 ) காவேரி , கங்கை முதலிய மகாநதிகள் புண்ய சீலர்கட்கும் 
பா பிகட்கும் ஸ்நாாபானங்களுக்கு உதவுவது போல் தர்மஸ்வ ரூபிகளான 
உத்தமர்கள் விவேகிள் ஆகிய இருவகையாரோடும் சம்பாஷிப்பார் . இத 
னால் அவ்வுத்தமர்களுக்கு ஒருநாளும் குறைவுண்டாகாது . கருங்கல் மீது 
எவ்வளவு மழைவரு வித்தாலும் அதைத் துளைக்கமுடியாது . அதுபோல் 
புத்திசாலியின் மனதை ஆயிரம் துஷ்டர்கள் கூடினாலும் கெடுக்கமுடியாது . 

( வா . ப . 28-7-05 . ) 
* ( 105 ) சில புஷ்பங்கள் சுவாசனை வீசும் , சில புஷ்பங்களில் மண 
மேயிராது , வேறுசிலபுஷ்பங்கள் தூர்க்கந்தத்தைவீசும் . ஆயினும் புஷ்பம் 
என்ற பெயர் எல்லாவித பூக்களுக்கும் பொதுவாய் வழங்குகிறது . இவ் 
வாறே பத்திரிகை , புத்தகம் என்னும் பதங்கள் பொதுவாயிருப்பினும் 
பலருக்கும் பிரயோஜனத்தை விளைக்கும் பத்திரிகையை வாங்கத்தக்கது . 
எல்லோருக்கும் , நன்மையைப் பயக்கும் புத்தகமே படிக்கத் தக்கது . 

( வா . ப . 2-7-05 . ) 
( 106 ) " ஜன் மாந்திர மாவது யாது " நம்முடைய ஆத்மா இப்போது 
வசிக்கும் சரீரத்தையடையுமுன் வேறு சரீரங்களை யடைந்திருந்தும் இனி 


Dation 


20 


இறந்த பின் புதிய சரீரங்களை யடைவதுமே ஜன்மாந்திரம் அதாவது முற் 
பிறப்பு மறு பிறப்பு என்றும் வியவகாரங்கள் ஜன் மாந்திரம் எனப்படும் . 
இந்த ஜன்மாந்திர வித்தாந்தத்தைக் கிறிஸ்துவர்கள் ஒப்புக்கொள்ள 
வில்லை . அவர்களுக்கு முன்னிருந்தயூதர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் . 
இந்த வித்தாந்தத்தை தேசாந்திரிகள் நன்றாய்ப்பரிசீலனை செய்யவில்லை. 
நம்மவர்கள் ஜன் மாந்திரத்திலும் தேவதா பக்தியிலும் விசுவாசமுள்ளவர் 
கள் . சிலர் ஜன் மாந்திரத்துக்கு விரோதமாய் அர்த்தம் செய்கிறார்கள் . 
தகப்பனுக்கு பிள்ளை பிறப்பது ஜன்மாந்திர மென் கிறார்கள் . 

( வா , ப . 14-2-06 . ) 
(107 ) சொர்க்கம் நாகம் " முதலிய வியவகாரங்களுண்டாவெனில் 
ஜெகஜீவபரங்களுண்டென்று நம்புவோர்க்கு ஸ்வர்க்க நரகவியவஹாரங்க 
ளுண்டு . பிரம்மம் ஒன்றைத் தவிர மற்றப் பொருள்களில்லையென்று 
உறும் பிரம்மஞானிகளுக்கு மேற்கூறிய ஸ்வர்க்க நரகங்களில்லை . 
னால் நாமறிவ துயாதெனில் , நாம் ஆத்மஞானத்தை அடையுமளவுஞ் சாஸ் 
திரங்களில் விதித்திருக்கிற கர்மங்களைச் செய்தே தீரவேண்டுமென்பது . 
அவ்வாறு செய்யாவிட்டால் பாபமுண்டாகிப் பலஜென் மங்களெடுத்து 
அவஸ்தைப் படுவோமென்பதிற் கையமில்லை . ( வா . ப . 10-3-05 .) 


( 108 ) வீடு , வஸ்திரம் , தேகம் , மனம் இவற்றை சுத்தமாய்வைத்துக் 
கொள்ளவேண்டிய அவசியமென்னவெனில் சுத்தத்தால் ஒருவித மனோத் 
ஸாக முண்டாகிறதே தகுந்த காரணமென்போம் . இப்படி தெய்வ 
ஸ்தோத்திரத்தால் மன துக்கு ஆனந்த முண்டாவதால் அதைச்செய்ய 
வேண்டுமென்று சகல மதஸ்தர்களும் கூறுகின் றனர் . பிரருக்கு ஹிம்சை 
யற்றதும் , ஸத்வ குணத்தை விர்த்தி செய்யக்கூடியதும் , நிரந்தரமான 
சந்தோஷத்தை தரக்கூடியதும் , பகவத் பக்தியே யாதலின் அதற்காகக் 
காலத்தைச் செலவிடாதவன் கசடனே . 

( 109) தேசத்தில் பிரஜைகள் அதிகரிப்பதால் வறுமை உண்டா 
கிறது . ஒருவனுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்தால் அவர்களைப்போஷிப் 
பதற்காக ஆஸ்தியை விற்றுக் கடன் படுகிறான் . இதனால் குடும்பத்தில் 
கடன் பெருகி அதைத் தீர்க்க வகையின்றி சொம்புதவலைகளை விற்றுக்கடன் 
அடைத்து தரித்திரத்தை அனுபவிக்கிறார்கள் . அதிலும்பஞ்சகால முண் 
டானால் ஏழைகள் படும் அவஸ்தையைச் சொல்ல முடியாது . எல்லாரும் 
கல்யாணம் செய்துக்கொள்ள வேண்டுமென்ற அவசியமில்லை . 

கல்யாண 
மாகாததால் சரீரசுகம் குன்றுமென்பது சிலருடைய அபிப்பிராயம் . டாக் 
டர்கள் இதை ஒப்பவில்லை மிருகத்தன்மையாகிய காமத்தை புத்திசாலித் 
தனத்தால் அடக்கி மனதை அவ்வழியிற் செல்லவொட்டாமல் நன்மார்க் 
கத்தில் திருப்பினால் தேகத்துக்கு அனுகூலம் தேகாரோக்யமுண்டாகும் . 
பலவித பிணிகள் அணுகா . 

( 110 ) ஜாசோ ரசிகாமணியாகக் கிருஷ்ணமூர்த்தி விளங்கினாரென்று 
பாகவதத்திற் கூறப்பட்டிருக்கிறது . ஆதலின் தானும் ஜாரனா யிருப்ப 
தாக ஒரு பூமான் சொல்லுகின்றான் . அவனுக்குப் பிரதியாக ஒரு ஸ்திரீ 
ஜாரையாய் இருப்பதற்குப் புராணத்தில் ஆதாரம் தேடினாள் . அகப்பட 


21 


வில்லை , ஆதலின் , வாயை மூடிக்கொண்டு மௌனமாயிருந்தாள் . ஒரு 
புருஷன் அநேக புருஷர்களை விவாகம் செய்கிறதில்லை . இதற்கு உப 
மானம் ஒன்று உண்டு . ஒரு தங்க நகையில் அநேக ரத்னங்களைப் பதிக்க 
லாம் . வெகு அழகாயிருக்கும் . ஒரு ரத்னத்தில் அநேக தங்கக்கட்டிகளைப் 
பதிக்கிற வாடிக்கையில்லை . பார்க்க வெகு அசங்கியமாயிருக்கும் . 

( 111 ) " மண்ணாசை பெரிது " நாம் கட்டுகிற வீட்டில் யாவரும் 
அசுத்தம் செய்யாதபடி கவனிக்கிறோம் , ஒருவரையும் வாடகையின்றி 
வக்க விடோம் . இந்த மண்ணாசை நம்மை விட்டு நீங்குகிறதில்லை . 
ஒரு அடி மண்ணை 

யாராவது வெட்டிக்கொண்டு போனால் தக்ஷணமே 
அவர் மீது வியாஜ்யம் தொடருகிறோம் . இவ்வளவும் உதரபோஷணை 
யைப்பற்றியன்றோ செய்யப்படுகின்றன . நமது தேகம் வசிப்பதற்காகப் 
பாடுபட்டு வீடுகட்டும் நாம் நமது தேகம் சமக்கு சொந்தமில்லை யென் 
பதை மறக்கிறோம் . இதைவிட அவிவேகம் வேறென்ன உண்டு . 

( வா . ப . 27-1-05 . ) 
( 112 ) ஒரு வீட்டைக்கட்டி அதில் குடியிராவிட்டால் புற்பூண்டுகள் 
முளைத்து பாம்பு பல்லிகள் சேர்வது போல் , அடிக்கடி குழந்தைகளைக் 
கண்டிக்காவிட்டால் அவர்களுக்கு பலவித துர்க்குணங்கள் படிந்துவிடும் . 
ஸுசிக்ஷிதர்களல்லாத குழந்தைகள் பெரியவர்களான பின் பரமதுஷ்டர் 
களாய்விடுவர் . ஆதலின் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் 
குணத்தையும் நடத்தையையும் கவனித்து அடிக்கடி கண்டித்துத் திருத்தி 
வரவேண்டும் . 


( 113 ) " மழை இல்லை , பனி உண்டு " ஓராண்டு முழுவதும் இடை 
விடாமல் பனி பேய்ந்தாலும் காலத்தில் மழை பொழிவதற்கீடாகுமா ? 
மழை பெய்தாலன்றோ பயிர் விளையும் . பனியால் என்ன பிரயோஜனம் 
அதுபோல் பதினாயிரம் மனுஷ்யர்கள் ஸகாயம் செய்தாலும் தெய்வ 
சகாயம் இல்லையேல் எந்தகாரியமும் நிறைவேறாது . அநேக பந்துக்கள் 
விவாகிதையான ஒரு ஸ்திரீக்கு சகாயகர்களாயிருப்பினும் புருஷனுடைய 
பிரீதியை இழந்தால் என்ன பயன் பெறுவாள் ! சதுர்சாஸ்திர பண்டித 
னாயினும் தெய்வபக்தியில்லாதவன் மூடனே . வேண்டிய பொருளைப் 
புதைத்து வைத்து சோற்றுக்குக்கஷ்டப்படுகிறவனை தரித்திரனென்று 
சொல்லத் தடையென்ன ? கங்கைக்கருகே குடியிருந்தும் அதில் ஸ்நானம் 
செய்யாதவன் பாபிபோல் ஏராளமான திரவியத்தைவைத்துக்கொண்டும் 
அதைத் தகுந்த விஷயத்தில் செலவு செய்யாமலும் அதனாலுண்டாகும் சந் 
தோஷத்தை யனுபவியா மலுமிருப்பவன் அவிவேகியே . 

( வா . ப . 20-1-05 .) 
( 114 ) " தென்ன மரத்தில் தேள் கொட்ட குட்டிச்சுவரில் நெறி கட் 
டியது ” போல் , பொருளைத்தேடுபவர் ஒருவரும் அதையனுபவிப்பவர் 
வேறுமாயிருக்கிறார்கள் . வழியைக் கண்டு பிடிப்பவன் ஒருவன் நடப்பவன் 
ஒருவன் . வீட்டைக்கட்டுவோன் ஒருவன் , அதில் வாழ்வோனொருவன் . 
இவ்வாறிருப்பானேன் என்றால் இம்மாதிரி பகவானே செய்திருக்கிறார் . 
திரிபுர தகனஞ்செய்த காலத்துங் காமனை யெரித்தபோதும் பரமசிவன் 


22 


தமது நெற்றிக்கண்ணைத் திறந்தார் . அதில் பாதிக்கண் பார்வதிக்குச் 
சொந்தம் . அவ்வாறிருக்க இவர் ஒருவரே புராசரி , காமாரி யென்னும் 
பெயர்களைப் பெற்றார் , இதுதான் போகட்டுமென்றாலோ மார்க்கண்டே 
யனை இருக்க வேண்டி எமனை இடது காலால் உதைத்தார் . பரமசிவ 
னது இடப்பக்கம் முழுவதும் பார்வதிக்குச் சொந்தம் , ஆதலின் இடது 
கால் அம்மாளுடையதாயிருக்க , காலகந்தான் என்ற பெயரைத் தாமே 
வைத்துக்கொண்டார் . பார்வதிக்கு அவ்வித பெயர் இல்லை . இதென்ன 
அநீதம் ? இப்படியும் பக்ஷ பாதஞ் செய்யலாமென்று ஓர் பக்தர் கூறுகிறார் 
இந்த நியாயத்தை யனுசரித்து தான் உலகத்தில் ஒருவர் தேடியதை மற் 
றொருவர் அனுபவிக்கிறாரோ ? 

( வா.ப. 20-7-04 .) 
( 115 ) இப்போதிருக்கும் வெயில் எப்போ துமிருக்குமோ? வெயிலெ 
ரிக்கும் நாட்கள் சில . மழைபொழியும் நாட்கள் சில. சில தினங்கள் 
காற்று வீசும் . இப்படியே பருவம் மாறிக்கொண்டிருக்கிறது . இதைப் 
போல் மனிதர்களின் அபிப்பிராயமும் மாறிக்கொண்டிருக்கின்றது . குற் 
றத்தை குணமாய் கிரகிக்கும் காலமுமுண்டு . குணத்தை குற்றமாய்க் 
கொள்ளும் காலமுமுண்டு . ஆதலின் புத்திமான்கள் பரம மித்திரர்களா 
யினும் காலமறிந்து பேசவேண்டும் . 

( விவரம் 1 - ம் பாகம் நெ . 12 - ஐ வாசிக்கவும் .) 
( 116 ) காடு வாவா என்கிறது வீடு போபோ என்கிறது என்று 
சில கிழவிகள் பிறரிடம் போசுவார்கள் . ஐயோ என்னை எமன் 

கொண்டு 
போனால் நல்லது என்பார்கள் . அந்த எமன் பிரத்யக்ஷ மாக வந்தால் 
அப்போது உள்ளே யோடிப்போய் கதவை மூடிக்கொள்வார்கள் . முன் 
னொரு சமயங் கூலிக்காரகிழவனொருவன் தலையில் பெரிய மூட்டையைத் 
தூக்கிக்கொண்டு வெயில்வேளையில் நடந்து போனான் . மிகுந்த அலுப்பி 
னாலுங் களைப்பினாலும் அந்தமூட்டையை இறக்கி ஐயோ , எமனே நீ 
வரமாட்டாயா என்றான் . அதைகேட்டு எமன் இதோ வந்து விட்டே 
னென்று அக்கிழவனுக்கெதிரில் பிரத்யக்ஷ மாகி என் என்னைக் கூப்பிட் 
டாய் ? உனக்கு என்ன வேண்டும் ? என்றான் . கிழவன் பயந்து எனக்கு 
ஒன்றும் வேண்டாம் ; இந்த மூட்டையை என் தலையில் ஏற்றிவை ; இவ்வுப் 
காரஞ் செய்த பின் நீ போகலாம் என்றான் . எமன் சிரித்துக்கொண்டு 
அவ்வாறே மூட்டையை அக்கிழவன் மேல் ஏற்றித் தான் மறைந்து 
போனான் . இந்தக் கதையால் யாருக்கும் இறந்து போக மனம் வராதென் 
பதை யறிந்துக்கொள்ளுகிறோம் . 

( 117) உலகம் பலவிதம் ஒருவனுக்கு இரண்டு குமார்த்திகளிருந் 
தனர். அவர்களில் ஒருத்தியை செங்கலறுத்துச் சூளை போடுபவனுக்கும் 
மற்றொருத்தியை தோட்டக்காரனுக்கும் விவாகஞ்செய்து கொடுத்தான் . 
சிலநாட்கள் சென்றபின்பு அவன் தன் மூத்த குமார்த்தியிடஞ்சென்று 
அம்மா , சுகமா ? என்றான் அவள் ; சுகந்தான் . ஆனால் இப்போது பெய் 
கிற மழை ஓய்ந்து நல்ல வெயிலெரித்தால் செங்கல் உலரும் என்றாள் 
பிறகு இரண்டாவது குமார்த்தியிடஞ் சென்று என் குழந்தாய் , சுகமா 
யிருக்கிறாயா ? வென்றான் . அதற்கவள் , அண்ணா, சுகந்தான் . ஆனால் இப் 
போது பெய்கிறமாதிரி மழைபெய்துக்கொண்டிருந்தால் தோட்டத்தில் 


23 


செடிகள் நன்றாய் வளரும் என்றாள் . தந்தை அவ்விரண்டு குமாரத்தி 
களையும் நோக்கி " குழந்தைகாள் ! உங்களில் ஒருத்தி மழையையும் மற் 
றொருத்தி வெயிலையுங்கோற கிறீர்கள் . ஆனதால் நான் எதைக் கோறுகிற 
தென்பது தெரியாமல் விழிக்கிறேன் என்றான் . இதனால் உலகம் பல 
விதமென்றும் , உலகத்தாசெல்லோருக்குந் திருப்தி உண்டாகும்படி 
நடக்கமுடியாதென்றும் அறிகிறோம் . 

( 118 ) மனிதர்களின் மனம் ஒரே நிலையிலிராது . ஒருவேளை செய்த 
யோசனை மறுவேளை நிலைத்திருக்கிறதில்லை. அண்டையயல் வீட்டுக்கு 
அடிக்கடி போகும் ஸ்திரீகளை எத்தனை முறை ததித்தாலும் புத்தி கூறி 
னாலும் போகாமலிரார் . பகவத்பக்தி செய்வோரை வேண்டுமென்றாலும் 
விடார் . மனோவிர்த்தி இன்னதென்று யாரும் எளிதில் சொல்லமுடியாது . 
சிலவேளை நல்லறிவுடன் தர்மகாரியம் செய்யும்படி தோன்றும் . மறு சமயம் 
பிறர்சொத்தை அபகரிக்க எண்ணும் . இதற்காகவே பெரியோர்கள் மனோ 
நாசம் செய்வது முக்கியமானதென்று எடுத்தோதுகிறார்கள் . சிஷ்யர்கள் 
குருக்களிடம் பக்தி செலுத்தவேண்டியது அவசியம் . இக்காலத்தில் 
குருவை ஏகவசனமாய் அழைப்பதுடன் நில்லாமல் அடிக்கவும் சொல்லு 
கின்றனர் . பாபம் அதிகரித்தது . மரியாதை அங்கங்கே மறைகின்றது . 
மேல்ஜாதி கீழ்ஜாதி என்ற வித்தியாசம் பறந்தது . இதற்கெல்லாம் 
காரணம் நற்பழக்கம் நல்ல மனஸ் ஸு தர்மமார்க்கங்களை பெரியோர்கள் 
எடுத்தோதாமலிருந்ததே . 

( 119 ) வித்தையும் பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாய் சம்பாதிக்க 
வேண்டும் பிரதி தினமும் கூடியமட்டில் சிறிது பொருளையேனும் வித்தை 
யேனும் சம்பாதித்துவந்தால் அதிக பிரயோஜனத்தை யடையலாம் . 
ஓட்டையிருக்கும் குடத்தில் எத்தனை முறை நீரை ஊற்றினாலும் அக்குடம் 
நிறையாது . அது போல் பொருளைத் தேடுவோன் அதைச் செலவு செய்து 
கொண்டேயிருந்தால் அவனுடைய பணப்பெட்டி நிறையாது . அர்தத்தை 
தேடுவோன் அதைக்காப்பாற்றுவதவசியம் . வெகு சிரமப்பட்டு மண் 
குடத்தைச் செய்தவன் அதை கீழே போட்டுடைத்தால் அவனை சமர்த்த 
னென்னலாமா ? அதுபோல் சரீரபிரயாசையாலோ புத்தியின் உதவி 
யாலோ பணத்தை சம்பாதித்தவன் அதை துர்விநியோகம் செய்தால் 
அவனை விட அவிவேகி யாரிருப்பார் . 

( 120 ) சாக்கடைக்கருகேயிருந்து துர்நாற்றம் வீசுகிறதென்று மூக் 
கைப்பிடித்துக்கொள்வது போல் துஷ்டர்களின் பக்கத்தில் வசித்து கஷ் 
டமடைகிறேனே யென்று மனம் வருந்துவதில் என்ன பிரயோஜனம் ? 
சாக்கடையை விட்டு விலகினால் துர்க்கந்தம் தொலையும் , அதுபோல் 
துஷ்டனைவிட்டு தூரச்சென்றால் கஷ்டம்நீங்கும் . இதனாலேதான் பெரி 
யோர்கள் " துஷ்டனைக்கண்டால் தூரவிலகு என்று கூறுகிறார்கள் . 

( வா , ப . 20-7-04 . ) 
( 121 ) உலகப்புகழ்ச்சி ஒருவித இகழ்ச்சியே " என்னை புத்திமான் , 
தனவான் , தர்மஸ்வரூபி , விவேகி , சூரன் , புண்யவான் , வித்யவான் 
என்று கூறும் உலகத்தார் நான் கிஞ்சிற்றுப் பிசகி நடந்தால் புத்திகெட் 


24 


டவன் என்று தக்ஷணமே இகழ்வார் . இதற்கு ஒரு உதாரணம் சொல்லு 
கிறேன் மனுஷ்யாளைச் சொன்னால் கோபங்கொள்வர் . மிருகத்தின் நிலை 
யைக்கூறு கிறேன் . மலம் தின்று சாக்கடையில் புரளும் மகா அசுத்த 
மான பன்றி பார்க்க அழகாயிருக்கிறதா? உடல்மட்டும் பருத்து ஸர்வ 
அவலக்ஷ ண மாயிருக்கிறது . ஆயினும் அதன் மாம்ஸம் வெகு ருசியென்று 
நாகரீகர்களான தேசாந்திரத்தார்சினத்து ஒவ்வொருவிருந்திலும் பன்றி 
யின் இறைச்சியைப் பாகம் செய்து பரிமாருகின் றனர் . அதுபோல் நான் 
அடைந்திருக்கும் செல்வம் , செல்வாக்கு , வித்தைகீர்த்தி , சூரத்வம் ஆகிய 
இவைகளெல்லாம் உண்மையாகவே நிஷ்பிரயோஜனனெ மறு எனக்குத் 
தெரியும் ஏனெனில் அவைகள் நான் அடைய வேண்டிய முக்திக்கி ஆகார 
மாகிய திவ்ய ஞானத் துக்கு இடையூ றுகளேயன்றி ஸாதங்களல்ல . ஆயி 
னும் அநேகர் என்னைத் தனவான் என்றும் கல்வி மானென்றும் வீரனென் 
றும் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் . இந்தப்புகழ்ச்சியால் எனக்கு சிறிதே 
னும் லாபங்கிடையாது . நித்யானந்தமுமுண்டாகாது . 

( வா , ப . 18-1-07 .) 
( 122 ) இவர்கள் பதிவிரதாங்கனைகள் . துராசாரஞ்செய்ய மனமொ 
ப்பார் . பதியினிடம் பரமவிசுவாசம் கொண்டவர்கள் . பந்துவர்க்கத் 
தாரிடம் பயபக்தியோடு நடப்பவர்கள் . மாமன் மாமிகளை பார்வதி பர 
மேஸ்வரர்களாக நினைத்து பூஜை செய்வார்கள் . புருஷர்களெ திரில் நடுங் 
குவார்கள் . புருஷர்கள் நின்றவிடத்தில் நடக்க உடன்படார் . பதியே 
தெய்வம் . பதியே பூஜிதன் . அவனே ஸ்வர்க்கம் . இறக்கும் வரையில் 
அவனே கதியென்று முழுநம்பிக்கையோடிருப்பார்கள் . 
ைெழத்து வீட்டிலுள்ளவர்களை ஆதரவோடு காபாற்றுவார்கள் . தர்ம 
புத்தி இவர்களிடம திகம் . மருது ஸ்வபாவமுள்ளவர் . 

குணவதிகள் . 
தெய்வபக்தியிலும் ஸத்கர்மாதிகளைச் செய்வதிலும் பிரியமுள்ளவர்கள் 
எப்போதும் குடும்பவேலைகளையே செய்துக்கொண்டிருப்பார்கள் . தங்கள் 
காலத்தை விருதாவாய் செலவழிக்காமல் காரியம் செய்வதிலேயே நோக் 
கங்கொண்டவர்களாயிருப்பவர் இன்ன துவேண்டும் அதுவேண்டாமென்ற 
வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து புறப்படா, கிடைத்த மட்டில் திருப் 
தியடைவார்கள் அபலைகளான தால் அவர்களிடம் கருணைபாராட்டும் 
புண்யமூர்த்திகள் உலகத்தில் அவதரிக்கவில்லை . 

( வா . ப . 28-3-06 . ) 


கஷ்டப்பட் 


ழன்றம்பாகம் முற்றிற்று . 


வேலூர் , 10-8-1907 . 


வேலூர் சுந்தர விநாயகர் அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டது . 


இதன் விலை பை 6. ] 

இரண்டாம் பாகம் , 
கடவுள் துணை . 
சென்னை லோகோபகாரி பத்திரிகையிலிருந்து 
எடுக்கப்பட்ட இல்லறத்தில் புருஷாள் பெண் 
மணிகள் யாவரும் வாசித்து தெரிந்து 

நடந்துக்கொள்ளக்கூடிய 
நீதிமொழிக்கதைகள் . 

( விசாலாக்ஷி அம்மாள் , சப் எடிட்டர் . ) 
( 49) ஈசுவரனாகிய ருத்திரன் ஆதிசங்கரராக அவதரித்தார் . அந்த 
மகானால் அத்வைத மதத்தின் உண்மை விளங்கிற்று . ஆதலின் அத்வை த 
கிரந்தங்களைப்படிக்க விரும்புவோர் ஆதிசங்கரரை ஸ்தோத்திரம் செய்வ 
தவசியம் . சங்கார் என்னும் பதத்துக்கு சுகத்தைக் கொடுப்பவரென் றரு 
த்தம் . ஜெகத்குருவாகிய சங்கராசாரிய ஸ்வாமிகள் பகவத்கீதை , உபரி 
ஷத் முதலிய கிரந்தங்களுக்குச் செய்திருக்கும் பாவியங்களைப் படிப்பவ 
ர்கள் நித்யமான சுகத்தையடைந்து ஜீவன் முக்தர்களாகின் றனர் . 

( 50 ) " தெய்வமிகழேல் என்ற வாக்யப்படி தெய்வத்தை தியானம் 
செய்யாமலிருப்பது பிசகு . சகலகாரியங்களும் பகவானை ஆராதிப்பதால் 
கைகூடும் . பகலில் வெளிச்சம்தர சூரியனும் , இரவில் பிரகாசமுண்டாக 
சந்திரனும் நக்ஷத்திரங்களும் ஈசுவரனால் உண்டாக்கப்பட்டன . இவைக 
ளில்லையேல்கண்களைப்படைத்தாவவென்ன ? மேலும் ஸ்நானஞ்செய்வதற் 
கனுகூலமாக பெரியநதிகளையும் ஏரிகளையும் பகவான் உண்டாக்கியிருக் 
கிறார் . இன்னும் இவை போன்ற அநேக நன்மைகளை நமக்காகச் செய்தி 
ருப்பதால் நாம் அவரை பிரதி தினமும் ஸ்தோத்திரஞ்செய்யக்கடவோம் . 

( 51 ) " எவ்வுயிரையும் காக்க ஒரு ஈசனுண்டோ இல்லையோ அவ்வுயி 
ரில் நானொருவனல்லவோ என்று ஒருவர் பாடியிருக்கிறபடி நம்மைக் 
காப்பதற்குக்கடவுளிருக்கிறார் என்னும் நிட்சயத்தை நாம் கொண்டால் 
நமக்கு ஒருநாளும் குறைவுண்டாகாது . யாருக்கு நம்பிக்கையிருக்கிறதோ 
அவர் சுகத்தையடைவர் தீராச்சந்தேகமுள்ளவர்க்கு எந்நாளும் துக்கமே 
ஆஸ்தியாகும் . 

(52 ) உலகமே பெரிய கோயில் . அதில் ஈசுவரனே சட்டம் தன்னைத் 
தான் சீர்ப்படுத்திக்கொள்வதே ஜபம் . தன்னயத்தைப்பாராட்டாமையே 
பெரிய பூஜை. நியாய ஸமுத்திரத்தின் அலைகள் நன்னடக்கையாகிய 
கரையில் மோதுகின்ற ஸத்கருமங்களாகிய ரத்தக்கற்களிலிருந்து புண்ய 
மென்னும் பிரகாசம் உண்டாகிறது . நீறு பூத்த நெருப்பு போல் உலகத்தி 
லுண்டாகும் கௌரவம் என்று நினைவிற் கொள்ள வேண்டும் . 

(53 ) பக்தியிருந்தால் முக்திபொருந்தும் என் றபடி பக்தி ஒன்றினால் 
சாஸ்திரங்களை யறியாத மூடன்கூட முக்தியை அடையக்கூடும் . கடவுளி 
னருளைப் பெருவதற்கு பெரிய பரிக்ஷைகள் தேறவேண்டுமென்பது அவ 
சியமில்லை . சாஸ்திரத்தில் பாண்டித்யமும் ஜெகத்தில் பகதூர் பட்டமும் 
இருக்கவேண்டுமென்ற நிபந்தனைகளில்லை. பக்தி ஒன்று மட்டு மிருந்தாற் 
போதுமானது . 


10 


(54 ) பகவானுக்கு நாம் சோறு படைக்க வேண்டுமோ ? கோயில் 
கட்டவேண்டுமோ ? ஆபரணம் போடவேண்டுமோ ? அவர் உலகத்தையே 
படைத்தவர் . பொன் மலையைச்சிருஷ்டிப்பர் . சகல ஜனங்களுக்கும் ஸம்ப 
த்தையளிக்க வல்லவர் என்று துராக்ஷேபம் செய்யின் மேலே கண்ட 
உதாரணத்தையே கூறலாம் . அரசனுக்கு ஐந்து ரூபா புஷ்பமாலை அகப் 
படுவதரிதோ ? அரசன் அநேகருக்கு ஸன்மானம் கொடுக்கிறவனாயிற்றே. 
அவனைக்காணவேண்டியும் அவனுடைய தயவை அடைய வேண்டியும் 
ஆசிரதன் தன் பொருளைச்செலவழித்து புஷ்பமாலை வாங்கிக்கொண்டு 
போகிறான் . இது மரியாதையையும் அன்பையும் குறிக்கிறது . இதைப் 
போலவே பகவத் பிரீதியை ஸம்பாதிக்கவேண்டி நாம் கோயில்கட்டு 
கிறோம் . விக்ரமாய்ப் பாவித்து வணங்குகிறோம் . 

( 55 ) எவனுடைய நற்சுபாவம் ஈசுவானிடத்திலிருந்து உண்டானது . 
அதாவது , மனிதன் தேவாம்சமாயிருப்பதால் இயற்கையில் ஸத்குணனாக 
விருக்கிறான் . கெட்டதன்மையானது ஆத்மாவையும் தேகத்தையும் சேர்த் 
துப்பார்ப்பதால் விளைகிறது . மனுஷன் தன்னைத்தானே புண்யவானாக்கிக் 
கொள்ளக்கூடும் . புண்யகாரியங்களால் முன் செய்த தீவினைகளைப்போக்கி 
கொள்ளலாம் . அயலான் எது செய்தால் உனக்கு வெறுப்பு உண்டாகுமோ 
அதை 

நீ செய்யலாகாது . தன்னைப்போல் பிறரை நினை " என்பது 
சிறந்த வாக்கியம் . நன்றி மறவாமையும் பிதிர் பக்தியும் , கற்பும் , ஸத்திய 
மும் 100 - தலைமுறைவரை நீடித் திருக்கும் . 

( 56 ) " ஈசுவரன் எப்போதும் ஸமீபத்திலிருக்கிறார் . " என்பதை 
மறக்கலாகாது . கொடிகள் கிட்டவிருக்கும் மாத்தையே சுற்றிக்கொள் 
ளும் . அதுபோல் நம்முடையமனம் பகவானை பற்றியிருக்கவேண்டுமாத 
லின் பகவானுடைய கோயிலுக்குச் செல்வதும் அடிக்கடி அவரை தியானி 
ப்பதும் அவசியம் . ஒரு கவி கூறினார் விடபுருஷனுடைய கண்கள் ஸ்திரீ 
களை வெகு தீவிரமாய் நாடுவதுபோல் பக்தர்களின் மனம் பகவானையே 
பற்றியிருக்க வேண்டும் . எத்தனை கஷ்டப்பட்டாலும் கடைசியில் சுகம் 
கிடைக்குமென்ற நிட்சயமுண்டானால் மனுஷ்யன் வருத்தமடையான் . 
அதுபோல் உலகத்தில் எத்தனை வித துக்கங்களை யனுபவித்தாலும் பகவா 

கிருபை நிட்சயமாய்க் கிடைக்கக் கூடிய நிஜபக்தியிருந்தால் 
போதுமானது . 

( 57) சித்திரபுத்திரன் பிரதி தினமும் இந்நாஸ்திகன் செய்யும் பாவங்களை 
குறிக்கும் வழக்கம்போல் கணக்கை யெடுத்து மேஜையின் மேல் வைத்துப் 
பேனாவை மையில் தோய்த்து உயரத் தூக்கினான் . அந்த சமயத்தில் ஷை 
நாஸ்திகன் பகவத்தியானம் செய்வதாய் உறு திகூறியதால் இனி குறிக்க 
வேண்டியபாபமொன்றுமில்லை யென்று ஏங்கி அப்படியேநின்று விட்டான் . 
பேனாவிலுள்ள மை யெல்லாம் சித்புத்ரனுடைய அங்கவஸ்திரத்தில் 
வழிந்தது . பிரம்மா இத்தகையபக்தசிரோமணியைமரியாதையாக ஏற்றுக் 
கொண்டு அவனைப்பரமபதத்துக்கு அனுப்ப வெண்ணி மரியாதைகளில் 
ஏதேனும் குறைவுநேரிட்டால் பகவானுக்குக் கோபமுண்டாய் விடுமே 
யென்று பயந்தார் . இவ்வளவு பெருமைகளும் பகவத் தியானம் செய்ய 
உத்தேசித்ததாலே கிடைத்ததெனின் அந்நாமத்தை லதா தியானிப்ப 
வர்களின் மகிமையை நாம் சொல்லவும் வேண்டுமா ? 


னுடைய 


11 


(58 ) " தானொன்று நினைக்க தெய்வமொன்று நினைத்தது ” என்னும் 
பழமொழிப்படி சிலர் எண்ணிய காரியமொன்றாயும் முடிந்த காரியம் ஒன் 
றாயும் ஏற்படுவதால் விசன மடைகின் றனர் . ஒவ்வொரு கர்மமும் விக்கின 
மின்றி முடிவதற்கு கடவுளின் அருள்வேண்டும் . இதற்காக ஆரியர்கள் 
விக்நேசுவரை வேண்டிக்கொள்ளுகிறார்கள் . ராஜாக்ஞையானது ஜட்ஜ் 
முதல் போலீஸ்காரன் வரையுள்ள உத்யோகஸ்தர்களால் நிறைவேற்றப் 
படுவது போல் பிரம்மத்தின் கருணையானது பல தெய்வங்களின் மூலமாய் 
பிரகாசிக்கிறது . இதனால் பல தெய்வங்களுண்டென்று இந்துக்கள் நினைப் 
பதாய்ப் புறம தஸ்தர்களெண்ணு கின்றனர் . இது தவிற , ஒவ்வொரு சந்தர்ப் 
பத்திலும் தொழிலுக்குத் தக்கவாறு ஒரே கடவுளுக்குப்பலவித பெயர்கள் 
ஏற்பட்டிருக்கின் றனவேயன்றி வேறில்லை . 

( 59 ) தெய்வஸங்கல்பம் " என்றுகூறுவது உண்மையே , சில தினங் 
கட்கு முன்பாக பாலக்காட்டைச்சார்ந்த நூரணி கிராமத்துக்குப்போய்க் 
கொண்டிருந்த ஒரு பிராமணனை மூவர் வழிமறித்து அவனிடமிருந்த 
1500 ரூபாயைக் கொள்ளை கொண்டனர் . அந்தணன் சும்மாவிராமல் 
அவர்களை நோக்கி " உங்களை இன்னாரென்றறிவேன் , நீங்கள் அகப்படு 
வீர்கள் என்றான் " இதைக்கேட்டு அம்மூவரும் திடுக்கிட்டு விப்பிரனைக் 
கொல்ல நினைத்து அவனை மரத்தில் கட்டினார்கள் . ஒருவன் வாளினால் 
தலையை வெட்ட தொடங்கினான் . இத்தனை காரியங்களையும் அம்மரத்தின் 
உச்சிக்கிளையிலுட்கார்ந்து பார்த்துக்கொண்டிருந்த ஒருநாயர் தன்னிட 
மிருந்த துப்பாக்கியால் வெட்ட வந்தவனைச்சுட்டு வீழ்த்தினான் . மற்றொரு 
வெடி தீர்த்து இன்னொரு கள்வனுடைய உயிரையும் மாய்த்தான் . இவர் 
களிருவரும் சவமானதைக்கண்டு மூன்றாவது மனிதன் பணத்தைக் கீழே 
எறிந்து ஓட்டம் பிடித்தான் . பிராமணன் 1500 ரூபாயோடு உயிரையும் 
தப்பவைத்துக்கொண்டு நாயருக்கு நன்றி கூறி ஊருக்கேகினான் . வேட்டை 
யாடச்சென் றநாயர் மரத்தின் மேலிருந்து பிராமணனுக்கு உதவி செய்தது 
தெய்வஸங்கல்பமன்றோ ? 

( 60 ) " குதர்க்கம் கொடிய துக்கம் ” சிலர் மார்க்கண்டனைக்கண்டது 
யார் ? மறலியைப்பார்த்தது யார் . ஈசுவரன் அவனை உதைத்த போது 
அருகிலிருந்தவர் யாவர் . இதுபாட்டிகள் கூறும் கதை . இதை அறிவாளியும் 
நவநாகரி கப்பிரியனுமாகிய நான் நம்புவேனோ வென்பர் . முன்னோர் 
களாகிய மகாரிஷிகள் கூறிய மார்க்கண்டேய உபாக்கியானத்தை நம்பாத 
இவர்கள் அநேக ஆயிரம் வருஷங்களுக்கு முன் ஸாக்ரடிஸ் இருந்தானெ 
ன்றும் ஜூலியஸ் ஸீஸர் , விஸரோ , கான்யூட் முதலிய புத்திமான் களி 
ருந்தன சென்றும் மகா அலெக்சாந்தர் படையெடுத்து அநேக தேசங்களை 
ஜயித்தானென்றும் அங்யதேசசரித்திரக்காரர்கள் கூறுவதை மட்டும் நம்பு 
கிறார்களே. இதென்ன ஆச்சரியம் ! தன்னுடைய தாயார் தன் தந்தை 
யோடு சேர்ந்து தன்னைப்பெற்றாளென்று நம்பாமல் அண்டை வீட்டு அர 
ங்கன் மாதா அவனை அவளுடைய புருஷனுக்குத்தான் பெற்றாளென்று 
கூறும் மூடனைப்போல் நமது இதிகாஸபுராணங்கள் பொய் அந்யதேச 
சரித்திரக்காரர் கூறுவது மெய்யென்று சிலர் சாதிக்கின் றனர் . இது அவி 
வேகத்தால் விளைந்த கேடு . இதைவிட அவமானம் வேறில்லை . 

( 61 ) முன்னொருசமயம் பார்வதியானவள் பாமேசுவரனை நோக்கி 
" ஸ்வாமி , உலகத்தில் அனேக மதங்களுண்டாயிருக்கின்றன . ஆதலின் 


12 


எந்த மதத்தை விவேகிகள் அனுசரிக்க வேண்டும் ? என்றாள் . அதற்குப் 
பரமசிவன் " ஹே நங்காய் ! எவன் எந்த மதத்தை அனுசரித்தாலும் 
தோஷமில்லை. அவனுக்கு என்னுடைய பக்தி மட்டுமிருந்தாற் போதும் 
என்றார் . ஆதலின் , வைஷ்ணவர்களானாலுஞ், சைவர்களானாலும் , மகம் 
மதியர்களானாலும் , வேறு எந்த மதஸ்தர்களானாலும் தெய்வபக்தி யுடைய 
வர்களே பெரியோர்களெனப்படுவர் . 

( 62 ) துஷ்டஸகவாஸத்தால் அகிருத்யங்களைச் செய்வோர் சிலர் , 
அநேகர் குற்றஞ்செய்வதற்கென்றே பிறந்திருக்கிறார்கள் . தாய் தந்தை 
யரின் துற்குணம் பிள்ளைகளின் மூளையில்பிறக்கும் போதே நன்றாய்ப்படி 
ந்துவிடுகிறது . அத்தகையோரைக்கண்டால் நாம் இறக்கப்படவேண்டுமே 
யன்றி கடிந்து கொள்வதிற் பிரயோசனமில்லை . எத்தனை கடுமையான 
சிக்ஷை விதித்தாலும் இவர்கள் தங்கள் தீத்தொழிலை விடமாட்டார்கள் . 

( 63 ) ஒருமனிதனுக்கு ஸ்திரீயிடம் பிறக்கும் பிள்ளையே கர்மாதிகாரி. 
அவனே சொத்துக்கு பாத்யஸ்தன் . வைப்பாட்டியிடம் பிறக்கும் பிள்ளை 
எதற்கும் அருகனல்ல . அவனைத் தன் பிள்ளையென்று சொல்லிக்கொள்வது 
கூட அவமானம் . இதைப்போல் நல்ல குணமாகிய சொந்த ஸ்தீரியிடம் 
ஜனிக்கும் பெருந்தன்மை அல்லது பெரிய தனம் எற்றமுடையது . செல் 
வத்தினால் அல்லது வேறு ஸந்தர்பத்தால் விளைந்த பெரிய தனம் வெறுக் 
கத்தக்கதே . 

( 64 ) " புத்திமானுக்கும் மூடனுக்கும் என்ன வித்தியாசம் ? புத் 
திமானுங் குற்றஞ்செய்கிறான் . மூடனுங் குற்றஞ்செய்கிறான் . புத்தி 
மானுடைய குற்றம் அவனுக்கு மட்டும் தெரியும் , உலகத்தாருக்குத் 
தெரியாது . மூடன் செய்யுங்குற்றம் அவனுக்குத் தெரியாது . உலகத் 
தாருக்குத்தெரியும் . இதுதான் இருவர்களுக்குமுள்ள வித்தியாசம் . 

( 65 ) " மழைஜலம் சுத்தமானதே " ஆயினும் அது விழுங்கூரையுங் , 
குழாயுங் , கால்வாயும் அசுத்தமாயிருந்தால் அவை களின் வழியே ஓடிவரும் 
மழை நீரும் அசுத்தமாகவேயிருக்கும் . அதுபோல் , உலகத்திலுள்ள 
மதங்களெல்லாம் ஆதியிற் சுத்தமாகவே யிருந்தன . பிற்பாடு அவற்றை 
யனுசரித்த மனிதர்கள் அசுத்தர்களாய்ப்போன தால் மதங்களுக்கும் 
ஒருவித குறைவு உண்டாயிற்றாம் . 

( வா . ப . 19-8.04 . ) 
( 66 ) பாபு சங்கரலால் தமது சொந்தபத்திரிகையான அபலா ஹித 
காரகாவில் ஒரு விளம்பரம் செய்திருக்கின்றார் . ஹிந்து பாலவிதந்துக் 
களுக்குப்புனர்விவாகம் செய்யக்கூடாதென்று ஹிந்து சாஸ்திரத்திலிருந்து 
ஆதாரம் காட்டுவோர்களுக்குத்தான் 1000 ரூ . இனாமளிப்பதாய்க்கூறு 
கிறார் . பிஜனூரில் பாலிகா விதவைகளுக்கு புனர்விவாகம் செய்யவேண்டி 
ஒரு சங்கம் சேர்ந்திருக்கிறது . இச்சங்கத்தார் காசி , அலஹாபாத் , கான் 
பூர் , லக்நோ முதலிய நகரங்களிலிருந்து அனேக ஹிந்து சாஸ்திர பண்டி 
தர்களை வாவழைத்து விதவாவிவாகம் செய்யலாமென்று சர்ச்சை செய் 
கிறார்கள் . 

( வா . ப . 18-8-05 .) 
( 67 ) சிலர் இங்கிலீஷ் கல்வி கற்றவர்களே உயர்ந்தவர்களென்று 
தப்பெண்ணம் கொண்டிருக்கிறார்கள் . இங்கிலீஷ் படித்து உத்தியோகத் 
திலிருப்பதைவிட வியாபாரஞ்செய்து திரவியம் சம்பாதிப்பவர்களுக்குப் 
பெருமையும்கௌரவமும் அதிகம். தொழிலாளிகளுக்கும் கௌரவமுண்டு. 

( வா . ப . 25-5-00 . 


13 


( 68 ) மதுரையில் ஒருகலக்டராவது சேர்ந்தார்ப்போல் ஒரு வருஷ 
மாவது நிலைத்திராதது யாரிட்டசாபமோ தெரியவில்லை . சென்ற 7 
வருஷங்களிலும் சுமார் 13 கலக்டவர்கள் போய் மதுரையில் உத்தி 
யோகம் வசித்துள்ளார்கள் . 

( வா . ப . 7-8-06 . ) 
( 69 ) ஒரே தடவையில் நான்கு குழந்தைகளைப்பெறுவது ஆச்சரிய 
மன்றோ,கருபையில் நான்கு சிசுக்களும் எப்படியிருந்தனவோ. பிறந்தபின் 
அவைகட்குத் தாயார் எவ்விதம் பால் கொடுத்துக் காப்பாற்றுவாளோ ; 
ஈசுவானது செயலை யாரே அறிவா ? பெனுகொண்டாதாலூக்காவைச் 
சேர்ந்த கொட்பஹள்ளி யென்னும் கிராமத்தில் நாராயணப்பன் மனைவி 
ஒரே முறையில் இரண்டு ஆண்களையும் இரண்டு பெண்களையும் பெற்று 
சௌக்யமாயிருக்கிறாள் . இவ்வாச்சரிய பிரஸவத்தைப்போல் நாம் இது 
வரை கேள்விப்பட்டதில்லை. 

( 70 ) மணம்வீசும் புஷ்பத்தைப் பறிக்கச் செல்வது போல் பணம் 
படைத்த மனிதனை நேசஞ்செய்வது ஜனங்களின் இயல்பு பூவில் நறுமண 
மில்லையேல் யாவரும் அணு கார் . குணம்சிவாக்கியமே . ஆயினும் அதை 
கிரகிப்பவர்சொற்பம் . அனே கருக்குகுணத்தின் அருமை தெரியாது . பண 
மிருந்தால் பலபண்டங்களையும் வாங்கலாம் , குணமிருந்து என்ன செய்ய 
லாம் என்று குணத்தை அவமதிக்கின்றனர் . புத்திசாலிகள் மட்டுமே குண 
த்தின் பெருமையையறிவர் . மேலும் பணம் கண்ணால் பார்க்கத்தக்கது . 
கையால் ஸ்பரிசிக்கக்கூடியது . குணம் அறிவால் அறியத்தக்கது . அறிவில் 
லாதோர் குணத்தை எப்படி அறிவர் இம்மாதிரியே பேரறிவாகிய பகவா 
னுடைய மகிமையை அற்பஞானத்தால் அறிய முடியாதாகையால் எல்லோ 
ரும் பக்தர்களாயிருப்பதில்லை. சிலர் நிரீசுவரவாதம் செய்கின்றதால் இவர் 
களுக்கு ஈசுவானுண்டென்று தெரிவிப்பது ஸாத்யமல்ல . 

( 71 ) பக்தியில் பத்துவிதமுண்டு முதலாவது சிரவணபக்தி இதைப் 
பரிக்ஷித்மகாராஜன் அனுசரித்து பதம் எய்தினான் . ( 2 ) கர்த்தனபக்தி , 
இதை சுகர் அனுசரித்து நற்க திபெற்றார் சுகர்பிரம்மஞானி . ( 3 ) ஸமான 
பக்தி இதையனு சரித்தவர் பிரகலாதர் . ( 4 ) சேவனாபக்தி , இதைச்செய் 
துக்கொண்டிருப்பவள் லக்ஷ்மி . ( 5 ) ஸஜன பக்தி , இதைச் செய்து 
முக்திபெற்றவர் பிருது ராஜன் . ( 6 ) வந்தன பக்தி இதைச் செய்து பதவி 
யடைந்தவர் அக்குரூார் இவருக்குத் தான் பரமாத்மாசதுர்ப்புஜத்துடன் 
ஆற்றில் ஸ்நானஞ்செய்தபோது பிரஸன்ன மானார் . ( 7 ) தாஸத்வ பக்தி 
ஹனுமார் இந்த பக்தியைச்செய்து உத்கிருஷ்டமான 

நிலைமையை 
யடைந்தார் இவர் சவஜ்ர சரீரமும் சிரஞ்சீவி பட்டமும் படைத்தார் . 
( 8 ) சக்யபக்தி , இதையனு சரித்தவன் அர்ஜுனன் , இவனுக்குத்தான் 
பகவான் தேரோட்டி பார்த்தசாரதி யென்னும் பெயர் படைத்தார் . 
சிநேக தர்மத்தை நன்றாயறிந்த பகவான் தேரோட்டுவதை இழிவென் 
றெண்ணாத து போல் நேசர்கள் தாங்கள் ஒருவருக் கொருவர் செய்யும் 

ழியத்தை இழிவாகக்கருது கிறதில்லை . ( 9 ) வது ஆத்ம நிவேதனபக்தி , 
இந்த பக்தியைச் செய்து பாக்கியம் பெற்றவன் பலி . இவனுக்கு பரமாத்மா 
வாசற் காப்போனாயிருந்தார் . ( 10 ) வது பிசேமலக்ஷணபக்தி , இதைப் 
புரிந்தவர் கோபிகைகள் . மேற்கூறிய 10 -வித பக்திகளில் கடைசியிற் 
கூறியதே வெகு சிலாக்யமானது . 


2 


14 


உபனய 


( 72 ) விதவாலிவாகம் : - ஜான் வலி நகரில்சென் றஞாயிற்றுக்கிழமை 
தினம் ஒரு பிராமணன்தன் விதவைமகளுக்கு துவிதியவிவாகஞ்செய்தான் . 
வை தீகர்கள் கூடி வேதசாஸ்திரோக்தமாய் லக்னம் நடத்தினார்கள் 100 
வித்வான்கள் கூடி பத்னிகளோடு விவாகமண்டபத்தை அலங்கரித்து 
வதூவார்களை ஆசீர்வதித்தனர் . ஏராளமான வரிசைகளும் வஸ்திரங்களும் 
தம்பதிகளுக்கு வெகுமதி அளிக்கப்பட்டன. விவாக மண்டபத்திலேயே 
விதவா 

புனர்விவாகம் ஸ்திரீ வித்யாப்யாசங்களைப்பற்றி 
வித்தனர் . 

( வா . ப . 28-11-86 . ) 
( 73 ) ஜுலண்டரில் ஒருவிதந்து விவாகம் நடந்தேறியது . டாக்டர் 
பண்டித ராமநாத் என்னும் பெரிய மனிதன் ஸாகஸப்பட்டு இக்கல்யா 
ணத்தை நடத்தினார் லாலா தயாரம் என்னும் யௌவனஸ்தன் 20 வய 
துள்ள விதந்து வின்மீது பிரியஞ்கொண்டு அவளை விதிவத்தாய் விவாகங் 
செய்துக் கொண்டான் சுமார் 1000 - பேர்கள் வந்திருந்து நூதன தம்பதி 
களை ஆசீர்வதித்துச்சென் றனர் . 

( வா . ப . 22-8-06 . ) 
( 74 ) மசூலிப்பட்டணத்தில் புனர்விவாகம் நடந்தேறியது . விதந்து 
வாகிய ஒரு பெண்ணை எப் . ஏ . பரீக்ஷையில் தேறிய ஒரு வித்தியார்த்தி 
கல்யாணம் செய்து கொண்டான் . அநேக பெரியமனுஷ்யர்கள் வந்து 
தம்பதிகளை ஆசீர்வதித்தனர். 

( வா . ப . 17-2-05 . ) 
( 75 ) குண்டூரில் இந்த மாதம் 16s ஒரு விதவாவிவாகம் நடந்தது . 
பெண்ணுக்குவயது 17 பெரியவளாகுமுன்னமே 4 - புருஷன் இறந்து 
போனான் இப்போது கல்யாணம் செய்து கொண்டபுருஷனுக்கு இருபத் 
தோருவயது . இவர்களிருவரும் நல்லகுலத்தில் பிறந்தவர்கள் நியோயிக 
ளின் வகுப்பைச் சார்ந்தவர்கள் வரன் ஜமீன் தார் . சாஸ்திரோக்தமாய் 
நாலு தினங்களும் விவாகம் நடந்தேறியது அநேக பெரியமனிதர்கள் 
வந்திருந்தனர் . 

( வா . ப . 31-7-03 . ) 
( 76 ) லாஹோர் நகர் பீபல்ஸ்பாங்கு ஏஜென்டு Mr. L. ராம் ரகமால் 
என்பவன் தன் மருமகளை புனர்விவாகஞ்செய்யவேண்டுமென்று கூ தூகல 
மாயிருக்கிறார் . 30 - வயதுக்குள்ள பிராம்மண க்ஷத்திரிய காத்ரி ஜாதியின் 
பிராயஸ்தர்கள் விவாகஞ்செய்துகொள்ள இஷ்டமிருந்தால் அவருக்கு 
எழுதிக்கொள்ளலாமென்று விளம்பரப்படுத்தியிருக்கிறார் . பெண்ணின் 

( வா . ப . 25-7-06 . ) 
( 77 ) ஸ்திரீகள் எந்த துக்கத்தை ஸகித்தாலும் பதிவியோகத்தை 
ஸகிப்பது கஷ்டம் . பதிபாதஸேவையே பெண்களுக்குபூஷணம் . பதியின் 
மனம் வருந்தாதபடி நடப்பவளே பாக்கியவதி . ஸ்திரீகள் 

தங்கள் 
காலத்தை வித்யாபுத்தி ஸத்விஷயங்களில் செலவிட்டு பதியை ரஞ்சிக்கச் 
செய்வது தர்மமாகும் . 

( 78 ) விதந்து : - ஆகா ! அப்படியே கொடுக்கிறேன் . எனக்கொரு 
சந்தேகம் உண்டாயிருக்கிறது . புருஷனோடு வாழ்கிறவர்கள் சுமங்கலிகள் 
புருஷனை யிழந்தவர்கள் அமங்கலிகள் . புருஷனிருந்தும் அவனை விட்டு 
நீங்கி யிருக்கும் பெண்களுக்கு என்ன பெயர் ? 

வை தீகன் : - புருஷனை விட்டு பிரிந்து தனியே வசிக்கும் பெண் 
களுக்கு என்னலாபமுண்டு. 


வயது 15 . 


15 


விதந்து : - என்னலாபமில்லை ? புருஷன் அருகேயிராததாலும் அவனு 
டைய அதிகாரத்துக்கு மீறியிருப்பதாலும் தன் பந்துக்களோடும் தனக்கு 
வேண்டியவர்களோடு சல்லாபஞ்செய்யலாம் இதைவிட லாபம் வேறெ 
ன்ன வேண்டும் ? 

( வா . ப . ) 17-2-05 
( 79 ) நம்மவர்கள் கல்யாண காலங்களில் வீண்செலவு செய்வதாகவும் 
அதை நிறுத்தவேண்டுமென்றும் ஒரு ஸமாஜத்தார் தோன்றிப்பி மஸங்கிக் 
கிறார்கள் . இக்காலத்துக்கல்யாணத்தில் தீவட்டிச்செலவும் , தேவடியாள் 
செலவும் , பாணவேடிக்கைமத்தாப்பு பல்லக்கு முதலிய செலவுகளும் நிறை 
ந்திருக்கின் றவேயன்றி அன்ன மளிப்பது வெகுவாய்க்குறைந்து போயிற்று . 
ஸம் மந்திகளாகிய பிள்ளை வீட்டுக்காரரிற் சிலரும் பெண் வீட்டுக்காரரிற் 
சிலரும் உண்டு களிக்கின்றனர் . இதர மனுஷ்யர்கள் வந்தால் சோறு 
போடாமல் விரட்டுகிறார்கள் , முக்கிய காரியமாகிய பிராமண ஸ்மாரா 
தனையைச் செய்யாமல் பூரிதக்ஷணைகளைக்கொடாமல் காஸையெல்லாம் 
பாணத்துக்கும் வெடி மருந்துக்கும் தாவிக்கும் பாட்டுக்கச்சேரிக்கும் 
செலவழிப்பது உசிதமல்ல . வாதக்ஷணை இரண்டாயிரம் ரூபா கொடுத் 
தாரெனில் ஏழைப் பிராமணர்கட்கு என்ன பிரயோஜனம் ஆயிற்று ? 
சொக்கன் வீட்டுக்காசு நக்கன் வீட்டுக்குப் போயிற்று . நூற்றுக்கணக்கான 
ஏழைகள் வயிறார உண்டு வாழ்த்தினாலன்றோ தம்பதிகள் சிராயுஷ் 
மந்தர்களாய் , சுகஜீவிகளாய் வாழ்வார் . சகல தானங்களிலும் சிறந்த 
அன்ன தானத்தைக்கல்யாண காலத்திற் கூட செய்யாமல் ஏழைகளை 
நெட்டித்தள்ளும் தனவான்கள் கிருபணர்களன்றோ ? அத்தகையோர் 
பணம்காத்த பூதங்களையேயொப்பாவர் . 

( 80 ) பகவானே பந்து , மற்றப்பந்துக்கள் கல்யாண காலத்தில் 
உண்ண வருவர் . உற்றார் இறந்தால் உபசாரம் சொல்லவருவர் . வேறு 
விதெமான உதவி செய்யார் . ஐசுவரியம் பெருகினால் பொறாமையும் வறுமை 
யுண்டானால் திருப்தியும் அடைவர் . உறவோடு போகிறதிலும் ஒரு கட்டு 
விறகோடு போகலாமென்று பழமொழியுண்டு உறவினரைவிட நண்பர்கள் 
நல்லவர்கள் . கல்வியின் கொடுமையால் அனுகூல சத்துருக்கள் அதிகப் 
படுகிறார்கள் . இவர்கள் பேசுவதெல்லாம் நீதியே , அனுசரிப்பது அநீதியே 
வாய்பேச்சு வெல்லம் , கை கருணைக்கிழங்கு என்பது போல் புத்தி சொல்ல 
முன்வருவர் . உதவிசெய்யப்பின்னிடைவர் . காசு கேட்டால் காதவழி 
விலகுவர் . உதவி செய்யென்றால் ஓட்டம் பிடிப்பர் , பொய்யும் சூதும் 
வஞ்சனையும் நெஞ்சத்தில் குடிகொண்டிருக்கின்றன . பணங்கொடுக்க 
வரை குணவான் என்பர் , அது கொடாவிட்டால் பைத்யக்காரன் என்று 
சாதிப்பர் . தமக்குச்செய்த நன்றியைச்சிறி தாயும் தாம் செய்த அற்ப 
காரியத்தைப் பெரிதாயும் எண்ணி அடிக்கடி சம்பாஷிப்பர் . இவைகள் 
பர்துக்களின் விசேஷகுணங்கள் .. எட்டவிருந்து குளிர் காய்வது போல் 
பந்துக்களுடன் ஒட்டியும் ஒட்டாமலும் பழகவேண்டும் . நம்முடைய 
ரகஸ்யத்தைச் சொன்னால் அதைப்பறை சாற்றுவோர் பந்துக்களே . இத 
சற்கு இந்தப்பறையடிக்கும் தொழில் பிடிக்காது . ஆதலின் பந்துக்களை 
விடநண்பர்களே நல்லவரென்கிறோம் . 

( 81 ) புற்றுக்குள்ளிருக்கும் சர்ப்பம் வெளியே வந்தால் தடியாலடிப் 
படும் . குகைக்குள்ளிருக்கும் புலிவெளிப்பட்டால் வேட்டைக்காரர்களா 


16 


சுடப்படும் . முதலைஸ்ல ஸ்தானமாகிய தண்ணீரினின்று வெளியேவந்தால் 
அதை நாய்கள் கூடஇழுத்துச்செல்லும் . ஜலத்திலிருக்கும் மகரராசிகள் 
வெளியேவரின் விலை ளர்க்குப்பக்ஷணமாம் . இவைகளைப் போலவே அர 
சன் , ஸ்திரி , தயி ஆகிய இம்மூவர் தங்களிருப்பிடத்தை விட்டகன்றால் 
ஆபத்தையடைவார்கள் . மயிர் , பல் , நகம் தங்களிடம் விட்டு வேரிடஞ் 
சென்றால் தங்கள் பெருமையழிந்து பிரராலிக ழப்படுவார்கள் . இவர்கட்கு 
ஸ்கள் தானமே சிறந்தஸ்தானம் 

( வா . ப . 3-4-03 ) 
( 52 ) பிராமணர் , வேசி , வைத்தியள் , கோழி , சுணங்கன் இவர்கள் 
யாவரும் சுயஜா தியைக் கண்டவுடனே ஒரு காரணமுமில்லாமல் சண் 
டையிடுவார்கள் . 

( S3 ) அகத்தின் அழகுமுகத்தில்தெரியும் " என்பது போல் மனுஷர் 
கள் நல்ல தன்மை அவர்களுடைய முகத்திற் பிரகாசிக்கும் . நல்லவர் , 
கெட்டவர் என்ற இரண்டுவகை மனிதர்களும் பிரகாசம் , காந்திஹீனம் 
ஆகிய இரண்டுவித குணங்களைக் கொண்டிருக்கின் றன . அநேக நியாயாதி 
பதிகள் குற்றவாளிகள் , சாவிகள் , பிராதுக்காரன் ஆகிய மூன்று வகையி 
னரையும் அவர்களுடைய முக அமைப்பால் நல்லவர் , துஷ்டர் என்று 
கண்டு பிடிக்கின் றனர் . 

(84 ) " ஞானமே பிரதானம் " மனிதர்களாய் பிறந்தவர்கள் ஞான 
த்தை ஸம்பாதிப்பதவசியம் . அதைத் தேடாமல் கேவலம் பொருளைத் 
தேடுவ தில்மட்டும் பிரயோஜனமில்லை . வராகம் மலத்தைத்தின்று தேகங் 
கொழுத்து சுயேச்சையாய் அலைகிறது . அதுபோல் மனிதனும் வயிறார 
உண்டு களிக்கிறான் 

( 85 ) “ மூத்தோர் சொல் வார்த்தையமிர்தம் என்று படித் திருக்கி 
றோம் . மூத்தோர் தெய்வம் தொழ என்று கூறுகிறார்கள் . ஆதலின் நாம் 
தெய்வத்தைத் தொழவேண்டும் . அவ்வாறு தொழுதால் தீவினை அகலும் . 
சகல நற்குணங்களும் பெருகும் . 

( 86 ) விலைமதிக்க முடியாத மாணிக்கக்கல்லை சமுத்திரத்திலெறிந்து 
வெறுங்கையனாயிருப்பது போல் , அருமையான வாழ்நாளை அவிவேகி 
யானவன் வீணாய்க்கழித்து அல்லலடைகிறான் . 

( 87 ) பாம்பின் வாயில் அகப்பட்ட தவளை பூச்சிகளை ஹிம்வத்துப் 
புசிப்பது போல் எமனால் பின்றொடரப்படும் பரம 

துஷ்டர்கள் சாதுக்களை 
ஹிம்விக்கின்றனர் . இதென்ன மதிகேடோ தெரியவில்லை . 

( 88 ) பிடியானை மேலுள்ள காதலால் ஆண்யானைகள் சென்று குழி 
யில் விழுகின்றன . அதுபோல் ஸ்திரீகளின் மேலுள்ள காதலால் மாந்தர் 
கள் மகா பாதகங்களைச் செய்கின் றனர் . 

( 89 ) எப்போதும் இரகஸ்யத்தை வெளிவிடலாகாது . இரகஸ்யம் 
வெளியானால் காரியம் கெட்டுப்போம் . ஆணிவேர் அறுந் தால் மரம் 
விழுந்து போம் . அதுபோல் வியாபாரத்தின் ரகஸ்யம் வெளியானால் அத 
னால் லாபமுண்டாகாமற் கெட்டுப்போமன்றோ. 

இரண்டாம் பாகம் முற்றிற்று . 
வேலூர் , 26-3-07 . 

வேலூர் சுந்தர விநாயகர் அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டது . 


